














23 


பதினைந்தாண்டுகளுக்கு முன்‌ 2$ இலட்சம்‌ அளவிலிருந்து. இந்த மாவட்டத்தில்‌ 
விளையும்‌ அரிசி உயர்ந்த தரமுடையது. தமிழ்நாட்டில்‌ தஞ்சை மாவட்டத்திற்கு 
அடுத்தபடியாக இந்த மாவட்டத்தைக்‌ குறிப்பிடலாம்‌. 


சோளம்‌, கம்பு, கேழ்வரகு ஆகிய தினை வகைகளும்‌ கணிசமாக 
விளைகின்றன வாணிகப்‌ பயிர்களுள்‌ நிலக்கடலை முதலிடம்‌ பெறுகின்றது. 
எல்லா வட்டங்களிலும்‌ மேட்டு நிலங்களிலும்‌, புன்செய்‌ நிலங்களிலும்‌ நிலக்கடலை 
பயிர்‌ செய்யப்படுகின்றது. ஆனால்‌ தென்‌ வட்டங்களில்தான்‌ இது அதிகமாகப்‌ 
பயிரிடப்படுகின்றது. வடக்கு வட்டங்களில்‌ பருப்பு வகைகள்‌ கணிசமான 
அளவில்‌ பயிராகின்றன. ஆமணக்கு, எள்‌ ஆகிய எண்ணெய்‌ வித்துக்களும்‌ 
பயிராகின்றன. 

புதிய சாகுபடி முறைகளைச்‌ சிலர்‌ மேற்கொண்டுள்ளனர்‌. பசுந்தழை 
களையும்‌, கழிவுப்‌ பொருள்களையும்‌ (கம்போஸ்டு), இரசாயன உரத்தையும்‌ வயல்‌ 
களில்‌ இடுகின்றனர்‌. ஜப்பானியச்‌ சாகுபடி முறைகளைக்‌ குடியானவர்களுட்‌ சிலர்‌ 
பின்பற்றுகிறார்கள்‌. 

பாலாற்றுப்‌ பகுதியிலுள்ள வட்டங்களில்‌ கரும்பு ஒரு முக்கியமான 
வாணிகப்‌ பயிராகும்‌, இந்த வட்டங்களில்‌ வெற்றிலைத்‌ தோட்டங்களும்‌, தென்னந்‌ 
தோப்புகளும்‌ ஏராளமாக உள்ளன. சில ஆண்டுகளாகக்‌ குடியாத்தம்‌ வட்டத்தில்‌ 
பச்சை வாழை கணிசமான அளவில்‌ பயிரிடப்பட்டு வருகின்றது. இதை ஏற்றுமதி 
செய்வதற்காக அரசாங்கம்‌ 
வாழைத்‌ தோட்டங்களை வளர்ப்‌ 
பவர்களுக்கு ஊக்கமும்‌ உதவி 
யும்‌ அளிக்கத்‌ திட்டம்‌ வகுத்‌ 
துள்ளது. 

ஆராய்ச்சியில்‌ தேதர்ந்‌ 

தெடுக்கப்பட்ட உயர்தர வித்‌ 
துக்களைக்‌ குடியானவர்களுக்கு 
அரசாங்கம்‌ குறைந்த விலையில்‌ 
வழங்கி வருகின்றது. பயிர்‌ 
களுக்கு ஏற்படும்‌ நோய்களைத்‌ 
தடுக்க அவ்வப்போது மருந்து 
களக்‌ கொடுத்து உதவு கடல 
கின்றது. வட்டாரங்களிலுள்ள “கிராம சகாயக்‌” என்பவர்கள்‌ குடியானவர்களுக்கு 
வேண்டிய உதவிகளைச்‌ செய்து வருகின்றனர்‌. குடியாத்தத்திற்குச்‌ சமீபத்திலுள்ள 
மேல்‌ ஆலத்தூர்‌ என்னும்‌ கிராமத்தில்‌ கரும்பு ஆராய்ச்சிப்‌ பண்ணை ஒன்றுள்ளது. 





நாற்று நடுதல்‌ 


1'./7--(வ.ஆ.)--4 




















